1973 


சிவமயம் . 


பெரியபுராணச் சரித்திர 

வெண்பாமா .. 


. 


இதில் முன்னடி இரண்டும் நாயன்மார் சரித்திரம் , 
பின்னடி இரண்டும் நாயனார் திருக்குறள் , 

கருத்துரையுடன் . 

இஃது 

திருவலஞ்சுழி மிராசு 
T. V • கலியாணசுந்தரம்பிள்ளையவர்களால் 

பார்வை பெப்பட்டு , 
2 மேலத்திருப்பூந்துருத்தி 

கிராமழன் சீப் 
ஆறு முக முதலியாரவர்கள் 

வேண்டுகோளால் 


உறையூர் 
சொ . சோமசுந்தர முதலியாரால் 

கும்பகோணம் 
லெக்ஷிமீவிலாஸ் பிரஸில் 
பதிப்பிக்கப்பட்டது . 

1916 . 
இதன்விலை 


அனா 2 . 


திருக்குறள் விபரம் 
திருக்குறள் அதிகாரம் ( ள நயங - ல் ) காமத்துப்பால் அதிசாரம் 
( உ.ரு ) நீக்கி மற்றய அதிகாரம் ( 1 அ - லும் ) ஒவ்வொருகுறளும் அதன் 
கருத்துரையும் நாயன்மார்களின் சரித்திரத்தில் அடங்கியது போக 
மற்றய குறளும் அதன் கருத்துரையும் வல்லம் சு . பொன்னுசாமி 
பிள்ளையவர்க விரும்பியவாறு இப்புத்தகத்திற் கண்டுகொள்க . 
நாயன்மார்கள் சரித்திரவெண்பாவில் காமத்துப்பாலிலுள்ள சில 
குறள் களும் கலந்திருக்கின்றன . 

காப்பு வெண்பா. 
இஃதியற்ற வர் பெயரும் வருணமும் . 
பன்னுகலைக் குமரபாரதியா மாமுனிவன் 
செசான்ன தமிழ்மாலை துதிப்பதற்கு - மின்னு தலை 
யாயிரநா வாயிரத்தோனன்றி யெவர் கொலோ 
மாயிருஞாலத்தின் மகிழ்ந்து , 

பாயிரம் . 
1 தூண்டாவிளக்கருள் செய் தொண்டத்தொகையினம்பி 
யாண்டாரந்தாதிமுறை யன்பானோர்க் - கீண்டியன்ற 
வள்ளுவர் நூல்வெண்பாவ குத்துரைப்பனாரையூர்ப் 
பிள்ளையாரைத் தொழுதுபின் . 
2 தூய திருத்தொண்டத் தொகை தந்துசுந்தர்தா 
மாயிருஞாலத்தோரை வாறுவித்தா -- ராயதெவன் 
கைம்மாறுவேண்டா கடப்பாடு மாரிமாட் 
டென்னாற்றுங் கொல்லோவுலகு . 
இவை உஉ - வது அதிகாரம் ஒப்புரவறிதல் க - வது குறள் . ) 

கருத்துரை - மேகம்களுக்கு ஒப்பானவர் செய்யும் 
காரங்கள் பிரதி உபகாரங்களை வேண்டுவனவல்ல . ( 2 ) 
3 மைவைத்தகண்டர் மறைவாக்கினாற்புகழ்ந்த 
சைவத்தலைவ ரன்புசாற்றுவல்யான் - கைவைத் 
தரங்கின்றி வட்டாடியற்றேநிரம்பிய 
நூலின்றிக் கோட்டிகொளல் . 
வை சக வது அதிகாரம் கல்லாமை க - வது குறள் . ) 

கருத்துரை: - ஒருவன் கல்வியைக்கற்காமல் சபையில் 
ஒன்றைச் சொல்லல் வகுப்பிடம் இல்லாமல் சூதாடியது 
போலும் . 

( ங ) 
இப்புத்தகத்தின் ஊதிபம் தஞ்சை வடக்குவீதி இரத்தினகிரீசுவரர் 
பயத்தில் தட்சணாமூர்த்தி சன்னிதியின் தீபத்திற்கு உபயோகக் 
படும் . 


நூல் . 


4/18 


தில்லைவாழந்தணர் . 
1 

பூவாயிரம்பேர் புகழ் கூத்தரைத்தில்லை 
மூவாயிரம்பேர்முத லெனக்கொண் - டோவா 
ரகரமுதல வெழுத்தெல்லா மாதி 
பகவன் முதற்றே யுலகு 

இவை க - வது அதிகாரம் ) க - வது குறள் ) 
கருத்துரை : - எழுத்துக்களெல்லாம் அகரத்தை முத 
லாக உடையன . அதுபோல உலகம் கடவுளை முதலாக உடை 

( க ) 
திருநீலகண்ட நாயனார் . 
2 ஆலகண்ட ராணைகொண்டில்லா ளெதிர்செல்லாது திரு 

நீலகண்டரைம் பொறிமா நீக்கினார் - மேலா 
முரனென்னுந் தோட்டியானோரைந்துங்காப்பான் 

வரனென்னும் வைப்புக்கோர்வித்து . 
( இவை கூ- வது அதிகாரம் நீத்தார் பெருமை ச - வது குறள் . ) 

கருத்துரை : - ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களித் 
செல்லாமற் காப்பவன் மோட்சநிலத்திற்கு வித்தாவான் . ( - ) 

இயற்பகை நாயனார் . 
3 

மயற்பகையுள்ளுவப்ப மா தவர்க்கில்லாளை 
யியற்பகையிகழ்ந் தெள்ளார்ந்தான் - செயற்பா 
லிகழ்ந்தென்ளா தீவாரைக்காணின் மகிழ்ந்துள்ள 
முள்ளுளுவப்ப துடைத்து . 
( இவை கூ - வது அதிகாரம் இரவு எ- வது குறள் .) 
பு கருத்துரை : - பொருள் கொடுப்பவரைக் 

கண்டால் 
பாசிப்பவர் மனமகிழ்ச்சி அடைவார் . 


14 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 


இளையான்குடிமாற நாயனார் . 
4 . உய்வித்தவனடியார்க் கோரிருளிற்போய்மாறன் 

செய்வித்தும் வாரியனஞ்செய்தானே - மெய்வருந்தி 
வித்துமிடல்வேண்டுங் கொல்லோவிருந்தோம்பி 
மிச்சின் மிசைவான் புலம் 
( இவை கூ வது அதிகாரம் விருந்தோம்பல் டூ - வது குறள் . ) 

கருத்துரை : - விருந்தினரைக் காப்பவன் விளை நிலம் 
தானேவிளையும் . 
மெய்ப்பொருணாயனார் . 

( பொருளாய் 
பொய்ப்பொருண்மாற்றான் புரிந்த பொய்தவவேடம் 
மெய்ப்பொருளார் கண்டவிதந்தானே- மெய்ப்பொரு 
ளெப்பொருளெத்தன்மைத் தாயினுமப்பொருண் 
மெய்ப்பொருள் காண்பதறிவு . 
( இவை சகூ- வது அதிகாரம் அறிவுடமை கூ - வது குறள் . ) 
கருத்துரை : -- எந்தப்பொருளை 

எந்தப்பொருளை எவர்வாயினாற்கேட்பி 
னும் அந்தப்பொருளின் உண்மைப்பொருளைக் காண்பதே 
அறிவாம் . 

விறன்மிண்ட நாயனார் . 
அறன் மண்டு சுந்தானையாரூபரனை 
விறன்மிண்டர் தாமே வெகுண்டார் - மறமன் 
அறாதவர்போற் சொலினுஞ்செறாஅர்சொ 
லொல்லையுணரப்படும் . 
( இவை ய - வது அதிகாரம் குறிப்பறிதல் கூ - வது குறள் . ) 

கருத்துரை : - புறம்பாகக் கடுஞ்சொற் சொல்லினும் 
உள்ளேபகையாதவர் சொல் சீக்கிரம் அறியப்படும் . சா ) 

அமர்நிதி நாயனார் . 
7 நிரம்புபொருள் சேயொடமர்நீதிமனையாளோ 

டான் கோவணத் தட்டதனே -ரிருந்தார் - 
சமன்செய் துசீர் தூக்குங் கோல்போலமைந்தொருபாற் 
கோடாமை சான்றோர்க்கணி , 


6 


* 


சா 


d 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 


0 


இவை யஉ - வது அதிகாரம் நடுவுநிலைமை அ - வது குறள் . ) 

கருத்துரை : - ஒருபக்கமும் சாயாமையே பெரியோர் 
க்கு அழகு . 

( எ ) 
சுந்தரமூர்த்தி நாயனார் , 
8 

அளந்தருள்செம்பொன் மணி முத்தாற்றிலிட்டா ரூர்க் 
குளந்தனிலேகண்டெடுத்துக் கொண்டா - ருளைந்து 
பரியினுமாகாவாம் பாலல்லவுய்த்துச் 
சொரியினும் போகா தம . 


tries 


வை கூவு- வது அதிகாரம் ஊழ் சா வது குறள் ) 
கருத்துரை : - ஊழினாலே தமக்குச் சொந்தமாகாப் 
பொருள்களைக் காப்பாற்றினாலும் நில்லாவாம் , சொந்தமாகும் 
பொருள்களைப் புறம்போக்கினாலும் போகாவாம் . ( அ ) 

எறிபத்த நாயனார் . 
9 

பத்தர் பூமூளிபறித்தகரி பாகரைக்கொன் 
றித்தலவேந்தஞ் வெறிபத்தர் -- கைத்தார். 
குணமென்னுங்குன்றேறி நின்றார் வெகுளி 
கணமேயுங் காத்தலரிது , 
( இவை கூ - வது அதிகாரம் நீத்தார் பெருமை கூ- வது குறள் . 

கருத்துரை : - முனிவரது கோபம், கோபிகளுக்கு 
முன் குணம் தோன்றாவாம் . 

க ) 
ஏனாதிநாத நாயனார் . 
10 தானாகவெல்லாதான் றன்னுதல்விபூதியைக்கண் 

டேனாதிநா தரிக லிழந்தா - ரானாத 
சால்பிற்குக்கட்டளை யாதெனிற்றோல்வி 
துலையல்லார் கண்ணுங்கொளல் . 


6 . 


பெரியபுராணச்சரித்திர வேண்பாமாலை 
இவை கூயகூ - வது அதிகாரம் சான்றாண்மை சு - வது குறள் . ) 

கருத்துரை : - பெருமைக்கு உரைகல் எதுவெனில் 
இழிந்தவரிடத்தும் தோல்விகொள்ளுதலாம் . அதாவது 
கல்லினிடத்து பொன்றேய்ந்து பெருமையடைவது என்று 
பொருள் கொள்க . 

( ய ) 
கண்ணப்ப நாயனார் . 
11 புண்ணப்பர்கண்ணிலென்று புன்கணுறுப்பீர்ந்தப்பிக் 

கண்ணப்பரன் புறுப்பிற்கைசெய்தாா - வண்ண 
புறத்துறுப்பெல்லா மெவன் செய்யும்யாக்கை 
யகத்துறுப்பன் பிலவர்க்கு . 
இவை அ - வது அதிகாரம் அன்புடைமை கூ - வது குறள் . ) 

கருத்துரை : - உள்ளன்பு இல்லா தார்க்குப் பிற உறுப்பு 
கள் இருந்து பயனில்லை . 

( கக ) 
குங்கிலியக்கலைய நாயனார் . 
12 தலையன்பின்னார்வளைந்தார் தம்மை நிமிர்த்திட்டான் 

கலையன்பின்கா ணிடுக்கண்காணான் -- மலைவின் 
மடுத்தவாயெல்லாம் பகடன்னானுற்ற 
விடுக்கணி டர்ப்பாடுடைத்து . 
( கூகூ - வது அதிகாரம் இடுக்கணழியாமை ச.வது குறள் . ) 

கருத்துரை: - தொழில் செய்யவல்லவனை அடைந்த 
துன்பமானது தானே துன்பப்படும் . 

(கஉ ) 
மானக்கஞ்சாற நாயனார் . 
13 பஞ்சவடிக்கென்று சிவபத்தர்க்குவப்பமண 

வஞ்சுதைமென் கூந்த லரிந்தீந்தார் - கஞ்சாற 
ரீத்துவக்குமின்.பமறியார் கொறாமுடைமை 
வைத்திழக்கும் வன்கணவர் 
( இவை உங -வது அதிகாரம் ஈகை அ.வது குறள் . ) 

கருத்துரை: - பொருளைத்தேடிவைத்து இழப்பவர் 
கொடுத்து மகிழும் இன்பத்தை அறியார் . 

(ககூ ) 


T 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 


7 


அரிவாட்டாய நாயனார் . 
14 போயகமர்மாவடுவும் புண்ணியர்வாயிற்கொளவே 

தாயர்களத்தூறுவடுத் தான் கொண்டார் --வீயாரோ 
சாதலினின்னாத தில்லையினிததூஉ 
மீதலியையாக்கடை . 
( இவை உங - வது அதிகாரம் ஈகை வு -வது குறள் . ) 

கருத்துரை : - இறத்தலைவிடத் துன்பம் இல்லையே 
யாயினும் யாசிப்பவர்க்குக் கொடுக்க இசையா தகாலத்து 
இறத்தலே இன்பம் தரும் . 

( கச ) 
ஆனாய நாயனார் . 
15 ஆனாயர்வேயிசையில்லஞ் செழுத்தேயஞ்செவிச்செந் 

தேனாயானுக்கந்திக் களித்தார் - கானிற் 
பொருள் கருவிகாலம் வினையிடனோடைந்து 

மிருடிர வெண்ணிச்செயல் . 
( இவை சு.அ - வது அதிகாரம் வினைசெய்வகை டூ - வது குறள் . ) 

கருத்துரை : --- பொருளும் , சாதனமும் , காலமும் , தொ 
ழிலும் , இடமும் , இவ்வைந்தும் நினைத்து தொழில் செய்யக் 
கடவன் . 

( கரு ) 
சுந்தரமூர்த்திநாயனார் . 
16 ஆதியிலாரூரர்க் கமுதாக்கவேபரவை 

வீதியெல்லாம் நெல்லாய்விளைந்ததே -நீதியா 
வில்லதெனில்லவண் மாண்பானாலுள்ளதெ 
னில்லவண் மாணாக்கடை . 


( சு - வது அதிகாரம் வாழ்க்கைத்துணைநலம் கூ - வது குறள் . ) 

கருத்துரை : - இல்லறத்திற்குத்தக்க நற்குண நற்செய் 
கை உடையவளாகில் இல்லாதது ஒன்றுமில்லை . அம்மனைவி 
நற்குண நற்செய்கை இல்லாதவளாகில் உள்ளது ஒன்று 
மில்லை . 

-- -- (கசு ) 


8 . 


பெரிய புராணச்சரித்திர வெண்பாமாலை , 


மூர்த்திநாயனார் . ப 


17 சேர்த்திமுழங்கையெலும்புந்தேயச் செஞ்சந்தன மா 

மூர்த்திம துரேசருக்கு முன்பரைத்தார் - பார்த்தீரோ 
வன்பிலாரெல்லாந் தமக்குரியான் புடையா 
சென்புமுரியர் பிறர்க்கு . 
இவை அ - வது அதிகாரம் அன்புடைமை உ - வது குறள் .) 

கருத்துரை: அன்பில்லா தவரது எல்லாப் பொருள் 
களும் அவர்க்கே உரியன அன்புடையவர் எலும்பும் பிறர்க் 
கே உரியனவாம் . 

( கஎ ) 
முருகநாயனார் . 
13 மட்டார் தார்கண்ணிவகை சிவபூசைக்கொருநாண் 

முட்டாது செய்தார் முருகனார் - விட்டாரோ 
வீழ்நாள் படாமை நன்றாற்றினஃதொருவன் 

வாழ்நாள வழியடைக்குங்கல் . 
( இவை ச - வது அதிகாரம் அறன்வலியுறுத்தல் அ - வது குறள் . ) 

கருத்துரை: - ஒருவன் தருமத்தைச்செய்தால் அத் 
தருமம் அவன் பிறப்பைநீக்கும் . 

( கஅ ) 
உருத்திரபசுபதிநாயனார் . - 10 
1 ) உருத்திரமே சொல்லி யுதகத்துள்ளேன் 

று ருத்திர பசுபதியாருற்றார் - திருத்தாள் 
தவஞ்செய்வார் தங்கருமஞ்செய்வார்மற்றல்லா 
ரவஞ்செய்வா ராசையுட்பட்டு ... - 
இவை உஎ- வது அதிகாரம் தவம் சு - வது குறள் .) 

கருத்துரை : - தவத்தோர் தவகாரியங்களைச்செய்வார் 
மற்றவர் அவகாரியங்களைச் செய்வார் . 

( கசு ) 
- திருநாளைப்போவார். கவனமாம் 
20 

மூவாயிரமறையோர் மொய்ப்பத்திருநாளைப் 
போவார்சிதம்பரத்துட் போயடைந்தா - ரோவாப் 
பெருமைக்குமேனைச் சிறுமைக்குந்தத்தங் 
கருமமே கட்டளைக்கல் . 


பெரிய புராணச்சரித்திர வெண்பாமாலை . 


9 


இவை – க - வது அதிகாரம் தெரிந்து தெளிதல் – வது குறள் . 

கருத்துரை : - மனிதர் பெருமையையும் சிறுமையை 
யும் அறியும் உரைக்கல்லாவது அவரவர்தொழில்களாம் . உய 

திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் . 
21 தொண்டர்குறிப்பறிந்த தொண்டர் திருக்குறிப்புத் 

தொண்டரைத்தங்கந்தை தந்துசோதியராட் - கொண் 
குறிப்பிற்குறிப்புணர்வாரை யுறுப்பினுள் ( டார் 
யாது கொடுத்துங் கொளல் . 
(இவை எக - வது அதிகாரம் குறிப்பறிதல் கூ - வது குறள் . ) 

கருத்துரை : - மனதில் நினைத்ததைச் சொல்லாமல் 
அறியவல்லவரோடு அரசர் தம்உறுப்புகளுள் அவர்வேண்டு 
வது யாதொன்றைக் கொடுத்தாயினும் தமக்குத் துணையாகக் 
கொள்ளக்கடவர் . 

( உக ) 


1 


சண்டேசரநாயனார் . 


22 

அறஞ்செய்த தந்தை தாளற்றிடச்சண்டீசர் 
மறஞ்செய்கொலை புண்ணியமாய்வாழ்ந்தார்-- திறந்தெ 
னல்லவையெல்லா அந்தீயவாந்தீயவு 

( ரியி 
நல்லவாஞ் செல்வஞ்செயற்கு. 
( இவை ஙஅ - வது அதிகாரம் ஊழ் –-வது குறள் . ) 

கருத்துரை : - செல்வம் உண்டாதற்கு விதிவசத்தால் 
நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவை எல்லாம் நல்லவாம் . ( உ.உ ) 

சுந்தரமூர்த்திநாயனார் . 
23 ஓராப்பாவைக் குமாபதியைத் தூ தாக்கித் 

தீர ப்புலவியையுந் தீர்த்தாரே - யாரூர 
ருப்பமைந்தற்றாற் புலவிய துசிறிது 
மிக்காற்றா னீளவிடல் . 
2 


O 


O 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 
( இவை ஙக - வது அதிகாரம் புலவி 2 - வது குறள் . ) 

கருத்துரை : - பிணக்கு புணர்ச்சி இன்பம் செய்தற்கு 
வேண்டும் அளவுத் தன்மை ஆகுதல் உப்பானது உணவுகளை 
இன்சுவை ஆக்குதற்கு வேண்டும் அளவுத் தன்மை ஆகுதல் 
போலும் மிகவிடுதல் அந்த உப்பு அளவு சிறிது மிகுந்தது 
போலும் , 

( உங ) 
இதுழுதல் – வெண்பா திருநாவுக்கரசுநாயனார் . 
24 தரைசேர்சமணீங்கிச் சைவஞ்சேர்நாவுக் 

கரைசர்வயிற்று வலியற்றா - ருரைசேர்ந்த 
சார்புணர்ந்து சார்புகெட வொழுகின்மற்றழித்து 

சார்தராசார் தருநோய் . 
(இவை நகா- ம் அதிகாரம் ) மெய்யுணர்தல் கூ - வது குறள் . ) 

கருத்துரை : - ஒருவன் மெய்ப்பொருளை அறிந்து இரு 
வகைப்பற்றுக்களும் கெடநடப்பானாகில் அவனைத் துன்பங் 
கள் அணுகாவாம் அகப்பற்று , உடல் , புறப்பற்று, பொருள் . 

நீற்றறைகஞ்சானை கடனேருற்றாரப்பருக்கு 
மாற்றமணர்பின்னிருந்து வாழ்ந்தாரோ - வாற்றரிய 
நோயெல்லாநோசெய்தார் மேலவாநோய் செய்யார் 
நோயின்மை வெண்டுபவர் . 

கம் 
(இவை ங 2 - வது அதிகாரம் ) இன்னா செய்யாமை 0 - வது குறள். 

கருத்துரை : - துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவர் மே 
லாகும் துன்பமில்லாமையை விரும்புவோர் துன்பம் செய்யார் 
26 மருணீக்கியார் தரும சேனருமாய்நாவுக் 

கரசரப்பராகி யின்பமானா - ரருளா 
லிருணிங்கியின் பம்பயக்குமருணீங்கி 
மாசறு காட்சியவர்க்கு . 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 


(இவை ஙகூ - ம் அதிகாரம் மெய்யுணர்தல் உ - வது குறள்.) 

கருத்துரை: - விபரீதஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத் 
தைக்கொண்டவர்க்கு அம்மெஞ்ஞானமே . மோட்சு த்தைக் 
கொடுக்கும் . 

( உசு ) 
27 விண்களிப்பக்காணாவியன் கயிலைவாழ்வையப்பர் 

கண்களிப்பவையாற்றிற் கண்டுவந்தா - பெண்களிப்ப 
கண்ணுடையரென்பவர் கற்றோர் முகத்திரண்டு 
புண்ணுடையர் கல்லா தவர் . 
( இவை சம - ம் அதிகாரம் கல்வி கூ - வது குறள். ) 
கருத்துரை : - கற்றோரே கண்களுடையவர் என்று 
சொல்லப்படுவோர் மற்றோரே கண்கள் இல்லா தவ சென்று 
சொல்லப்படுவர் . 

( உ எ ) 
28. மாமணிபொன் மாத ரெதிர்வந்துறி னும்பற்றற்றார் 

தாமான் பால்வந்தரசர் தாழ்ந்தாரோ -- வாமெனவே. 
பற்றற்றகண்ணே பிறப்பறுக்குமற்று 
நிலையாமை காணப்படும் . 
( இவை நயடு - வது அதிகாரம் துறவு கூவது குறள் .) 

கருத்துரை : - பற்றற்ற பொழுதே பிறப்பு அறும் அற 
தபொழுதேபிறப்பு இறப்பின் நிலையாமையானது அறியப் 
படும் . 

குலச்சிறை நாயனார் . 
• 29 நலச்சிறை நீர்வேணியார் நல்லடியார்யார்க்குங் 

குவச்சிறையார் தாம்பணி தல் குன்றா -ரிலர்க்கிகழா 
செல்லார்க்குநன்றாம் பணி தலவருள்ளுஞ் 

செல்வர்க்கே செல்வந்தகைத்து . 
( இவை யஙம் அதிகாரம் அடக்கமுடைமை –-வது குறள் . ) 

கருத்துரை ; - அடக்கம் யாவர்க்கும் நல்லதாகும் அது 
செல்வர்க்கு மேலும் செல்வம் போலிருக்கும் 


O 


12 


12 


பெரிய புராணச்சரித்திர வெண்பாமாலை . 


. 


* பெருமிழலைக்குறும்பநாயனார் . 
30. நாவலர்கோமான்கயிலை நாளைப்போமென் முன் போய் 

மேவிமிழலைக்குறும்பர் வீற்றிருந்தார்- யாவருக்கு 
இன்னாதினனில்லூர் வாழ்தல தனினு 

மின்னாதினியார்ப்பிரிவு . 
( இவை ஈயசு -ம் அதிகாரம் பிரிவாற்றாமை வு - வது குறள் . ) 

கருத்துரை : - மகளீர்க்குத் தங்குறிப்பறியும் தோழி 
யர் இல்லாத வேற்றூரின் , கண் வாழ்தல் துன்பமாகும் மே 
லும் தங்காதலரைப் பிரிதல் அதனினும் துன்பமாகும் . 

காரைக்காலம்மையார் . 
31 என்புருவாலம்மையெள்ள வீசர் நமக்கம்மையென்னு 

மன்புருவாள் காரைக்காலம்மைகாண்- முன்பே 
யுருவுகண்டெள்ளாமை வேண்டு முருள் பெருந்தேர்க் 
கச்சாணியன்னாருடைத்து .. 

( இவை சுஎ - ம் அதிகாரம் எ - வது குறள் .) 
கருத்துரை : - உலகம் உருளாநின்றபெரும் தேர்க்கு 
அச்சாணி போலத்தொழிலில் வலிமையுள்ளோரை உடை 
யது அதனால் வடிவுகண்டு ஒருவரை இகழலாகாது . ( ஙக ) 

அப்பூதியடிகணாயனார் . 
32 

அரசனையப்பூதி யடிகளறிவாரோ 
யுரைசெயுணர் வாலுறு நட்புற்றார்- மருவிப் 
புணர்ச்சிபழகுதல் வேண்டாவணர்ச்சிதா 
னட்பாங்கிழமை தரும் . 

வை எகூ - ம் அதிகாரம் டூ - வது குறள் .) 
கருத்துரை : - இருவர்க்கும் ஒத்த அறிவே சினேகம் 
தரும் . 
உமா - திருநீலநக்க நாயனார் . 
திருநீலநக்க நாயனார் . 

பல 
33 நலங்கொடிருநீலாக்கர்நாதர் மேலில்லாள் 

சிலம்பிவிழவாய் மருந்து செய்தாள் -- சலங்கொளுமு 


13 


O 


0 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை 
னோய் நாடிநோய் முதனாடியது தணிக்கும் 
வாய்நாடி வாய்ப்பச்செயல் . 

( இவை சுரு - ம் அதிகாரம் அ - வது குறள் . ) 
கருத்துரை : - வைத்தியன் வியாதியையும் அதன் கார 
ணத்தையும் அது நீக்கும் உபாயத்தையும் ஆராய்ந்து மருத் 
துவஞ் செய்யக்கடவன் . 

நமியக் தியடிகணாயனார் 
34 

நக்கமணர்வெள்க நமிநந்தியாரூரர்க்கு 
ழிக்கபுனலாலே விளக்கெரித்தார் - தக்கமனத் 
தெண்ணியவெண்ணியாங் கெய்துப வெண்ணியார் - 
திண்ணிய ராகப்பெறின் . 

இவை கூரு- ம் அதிகாரம் சா - வது குறள் . 
கருத்துரை: தொழிலில் வலிமையுடையவராகில் 
நினைக்கப்பட்ட பொருளை நினைத்தபடி பெறுவர் . ( ந.சு ) 

சுந்தரமூர்த்தி நாயனார் . 
35 

ஆறாறுகாட்டாரையாறணையாவாறுபெரு 
காறாறுகாட்ட நடந்தாரூபர் - பேறானார் 
வெள்ளத் தனையவிடும் பையறிவுடையா 
னுள்ளத்தினுள்ளக் 

க்கெடும் . 
இவை சுகூ- ம் அதிகாரம் 2 வது குறள் .) 
கருத்துரை: - அறிவுள்ளவன் உள்ளத்திலே ஒன்றை 
நினைக்க துன்பமெல்லாங்கெடும் , ஒன்றுமோட்சம் . (கூரு ) 
இதுமுதல் டு வெண்பா திருஞானசம்பந்த மூர்த்திகாயனார் . 
36 வாலவயதில் வளர்புகலிப்பிள்ளையார் 

போலவிசயம் புரிந்தவரார்- ஞாலமிசைத் 
தோன் றிற்ப்புகழொடு தோன்றுகவஃதிலார் - 
தோன்றலிற்றோன்றாமைநன்று . - 


. 


14 . 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை .. 


. 


tha 


கூ 


இவை உச - ம் அதிகாரம் புகழ் கூ - வது குறள் .) 
கருத்துரை :-- பிறந்தால் புகழோடு பிறக்கக்கடவர் 
அவ்வாறில்லாதவர்கள் பிறவாமையே நல்லது . (ஙசு.) 
37 பண்ணார்பசுந்தமிழ்ச் சம்பந்தரெதிர்வந்தமண : 

செண்ணாயிரங்கழுவிலேறினா- ரொண்ணாது 
வில்லேருழவர்பகை கொளிலுங்கொள்ளற்க 
சொல்லேருழவர்பகை . 
சவை வு வும் அதிகாரம் பகைத்திறந்தெரிதல் உ - வது குறள் 

கருத்துரை : - வீரர்பகையைக் கொண்டாலும் மந்திரி 
கள் பகையைக்கொள்ளாதிருக்கக்கடவன் , சொல்லேருழவர் 
மந்திரிகள் , 

( ங எ ) 
38 

முத்தமிழ்ஞானத்தலைவர் முன்னம்பகைசாபம் 
புத்தனெதிர்நின்றிடியிற் பொன்றினா - னித்திரமென் . 

பற்றத்தைக்கையால் விளித்தற்றாலாற்றுவார்க் 
காற்றா தாரின்னாசெயல் 
இவைகூய ம் அதிகாரம் பெரியாரைப்பிழையாமைச -வதுகுறள் : 

கருத்துரை: - வல்லமையுடையவர்க்கு வல்லமையில் 
லா தார் துன்பம் செய்தல் தனக்கு இயமனைக்கையால் அழை 
த்தல் போலும் . 

( ங அ ) 
39 ஏறியவோடக்கோலிசை ஞானச்செந்தமிழா 

லாறுகடந்தார் தோணியார் மகனார் --வீறடங்கா 
வெள்ளத்தனையமலர் நீட்டமாந்தர் தம் 

முள்ளத்தனைய துயர்வு . 
( இவை கயம் அதிகாரம் ஊக்கமுடைமை – வது குறள் ) 

கருத்துரை : - நீர்ப்பூவின் காம்புகளினது . ளேம் நின்ற 
நீரளவினவாம் அதுபோல் மனிதர்க்கு உயர்ச்சியானது அவ 
கவர்களின் மனவுறுதியினளவின தாம் , ( ஙசு ) 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை , 


6 


. 


- 


40 

கணவனெனக்காதலியைக் காழியர்கைப்பற்றி 
மணவறையீசன் கழலாய்வாழ்ந்தார்- குணமே 
தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி 
வலைப்பட்டார் மற்றையவர் . 
( இவை கூரும் அதிகாரம் துறவு அ -வது குறள் . ) 
கருத்துரை: -- முற்றத்துறந்தவர்கள் முத்திபெறுவர் 

வரை : 
துறவா தவர் பாசவலையால் பிறப்பில் அழுந்துவர் . ( சய ) 

ஏயர்கோன் கலிக்காமநாயனார் . 
41 யீசனையாள்வா ராம் வந்தென்னையாள்வாரென்று 

காசினியில்மாண்டார் கலிக்காமர் - பேசின் 
மருந்தோமற்றானோம்பும் வாழ்க்கைபெருந்தகைமை 
பீடழியவந்தவிடத்து , 
( இவை கூஎ - ம் அதிகாரம் மானம் அ - வது குறள் .) 

கருத்துரை : - மானம் அழியவந்தபோது உடலைக் 
காப்பாற்றும் வாழ்வானது இறவாமைக்கு மருந்தாமோ . 

திருமூல நாயனார் . 
42 பரகாயஞ்சேர்ந்தார் பசுக்களாலாய்ச்சி 

மருவாமன்மா தவமே வாய்ந்தார் - திருமூல 
ரூழையு முப்பக்கங் காண்பருலைவின்றித் 
தாழாது ஞற்றுபவர் . 
வை சுஉ -ம் அதிகாரம் ஆள்வினையுடைமை ய வது குறள் . 

கருத்துரை : - பயனை விலக்குவதாகிய விதியையும் புற 
ங்காண்பர் அவ்விலக்கிற்குத்தாழாது குற்றமறத்தொழிலை 
முயல்வோர். 

( சஉ ) 
தண்டியடிகணாயனார் . 
43 அந்தகனென்றே சுமமணரந்தராயொழியத் 

தந்தமொழிசாதித்தார் தண்டியார்- முந்தமொழி 


0 


16 பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 

சொல்லுதல்யார்க்கு மெளியயரியவாஞ் 
சொல்லிய வண்ணஞ்செயல் . 
(இவை சுஎ - அதிகாரம் வினைத்திட்பம் ச - வது குறள் . ) 

கருத்துரை : - தொழில்செய்வோமென்றல் யார்க்கும் 
எளிதாம் அதைச்சொல்லியபடி செய்தால் அரிதாம் . 

மூர்க்க நாயனார் . 
44 உருளாயமும் பொன்னு தவு தன்மூர்க்கர்க்கே 

பொருளாய மற்றவர்க்கே போக்கு - மருளா 
மறத்தினூங் காக்கமுமில்லைய தனை 
1 மறத்தலினூங்கில்லை கேடு . 
இவை ச -ம் அதிகாரம் அறன்வலியுறுத்தல் உ- வது குறள் . 

கருத்துரை: - தருமத்தின் மேற்பட்ட செல்வமு 
மில்லை அத்தருமத்தை மறத்தலைப்பார்க்கிலும் கேடுமில்லை . 


சோமாசிமாற நாயனார் . 


45 சோமாசிமாறனார் சுந்தரரால்யாகமினி 

தாமாறானை யழைப்பித்தா- ராமாம் 
பொதுநோக்கான் வேந்தன் வரிசையாநேக்கி 
னது நோக்கி வாழ்வார்பலர் . 
( இவை ருகூம் அதிகாரம் சுற்றந்தழால் அ- வது குறள் ) 

கருத்துரை : - அரசன் அவரவர்க்குத் தகுதியாய் அறி. 
ந்து நடப்பானாகில் அவனைவிடாமல்வாழும் சுற்றத்தார் பலர் . 

சுந்தரமூர்த்திநாயனார் . 
46 பொருட்டுறையுன்பாட்டே நற்பூசையென்றா ரூபர்க் 

கருட்டுறை யாரன்பு செய்வாரானார் - மருட்டேர் 
செவிக்குணவில்லாத போழ்துசிறிது 
வயிற்றுக்கு மீயப்படும் 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 


17 


) 


( இவை உவு.ம் அதிகாரம் கேள்வி உ - வது குறள் . ) 

கருத்துரை : - காதுக்குக்கேள்வி உணவு இல்லாத்கா 
லத்து வயிற்றுக்கு உணவு கொடுக்கவேண்டும் . ( சசு ) 

சாக்கிய நாயனார். 
47 அங்கசன் பூவெல்லா மடுகணையேசாக்கியர்கைச் 

செங்கலெல்லாஞ் சங்கரற்குத்தேமலரே- செங்கேழ் 
கணை கொடி தியாழ்கோடு செவ்விதாங்கன்ன 
வினைபடுபாலாற்கொளல் . 
( இவை உவு - ம் அதிகாரம் கூடாவொழுக்கம் கூவதுகுறள் .) 

கருத்துரை : - அம்பு ஒழுங்காயிருந்தும் கொடுமை 
செய்யும் வீணை வளைந்திருந்தும் இனிமைசெய்யும் அது 
போல் தவத்தோரை அன்பின் நடக்கையிற் கண்டுகொள்க. 

சிறப்புலி நாயனார் . 
48 எய்தமகிழ்ந்தின் சொலுரைத் தீசனடியார்க்கி தமே 

செய்தனமே செய்தார் சிறப்புலியார் - வெய் துற்றார் 
மோப்பக்குழையு மனிச்சமுகந்திரிந்து, 

40 
நோக்கக்குழையும்விருந்து 
( இவை கூ - ம் அதிகாரம் விருந்தோம்பல் ய - வது குறள்.) 

கருத்துரை : - அனிச்சப்பூமோந்த இடத்துவாடும் 
விருந்தினர் முகம் வேறுபட்டுப் பார்க்கவாடும் . 

( சஅ ) 
சிறுத்தொண்ட நாயனார் .. 
49 காய்க்கறி வேறொன்று தொடாக்கள்ள வயிரவர்க்கோர் 

சேய்க்கறி செய்திட்டார் சிறுத்தொண்டர் வாய்க்கினிதா 
யின்னாதிரக்கப் படு தலி ரந்தவ 
ரின் முகங்காணுமளவு . 
( இவை உங - வது அதிகாரம் ஈகை சவது குறள் ) 

கருத்துரை : - இரப்பவர் இனிய முகத்தைக் காணு 
மளவும் இரத்தலும் துன்பமேயாம் . 

(சகூ) 
இது முதல் உ - கவி சேரமான் 

பெருமாணாயனார் . 
50 நெறிவார்சடையரைப் போனீணிலத்தோர்செய்கை 

பறிவார் கழறிற்றறிவா -- சறிவாசா 
3 


. 


. 


18 பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 

ரெல்லார்க்குமெல்லா நிகழ்பவையெஞ்ஞான்றும் 
வல்லறி தல் வேந்தன்றொழில். 
( இவை ருகூ - ம் அதிகாரம் ஒற்றாடல் உச - வது குறள் . ) 

கருத்துரை: - எல்லாரிடத்தும் நடப்பன எல்லாவற் 
றையும் ,தினந்தோறும்ஒற்றனாலேவிரைந்தறி தல் அரசனுக் 
கு உரிய தொழிலாம் - ஒற்றன் -உழவாளி. 

( ருய ) 
51 சேரர்கோனீதித்திர வியங்கள் சுந்தரர்பாற் 

சோரர்கவர்ந்தொளித்துஞ் சோர்வுண்டோ - பாரி 
லழக்கொண்டவெல்லாமழப் போமிழப்பினும் 

பிற்பயக்கு நற்பாலவை 
( இவை சுசு - ம் அதிகாரம் வினைத்தூய்மை கூ - வது குறள் . ) 

கருத்துரை :-பிறன் அழக்கொண்டபொருள்யாவும் தான் 
அழப்போகும் , நல்வழியால்வந்த பொருள்களை முன் இழந் 
தானாயினும் பின்பயன் கொடுக்கும் . 

( ருக ) 
கணநாத நாயனார் . 
52 நாட்டிலடியாரையெல்லாநாதன் பணிவிடையே 

காட்டிவாழ்வித்தார் கணநாதர் - வேட்டிவர்தாஞ் 
செய்யாமந்செய்த வு தவிக்குவையகமும் 

வானகமுமாற்றலரிது . 
( இவை யக - ம் அதிகாரம் செய்நன்றியறி தல் க - வது குறள் . ) 

கருத்துரை : -ஒருவன்பிறர் உதவிவேண்டாது செய்த 
தவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் தந் 
தாலும் ஒத்தல் அறிது . 

கூற்றுவ நாயனார் . 
53 ஆற்றரிதாமீசனடி முடியாகப்புனைந்து 

போற்றி மனக்கவலை போக்கினார்- கூற்றர் 
தனக்குவமையில்லாதான்றாள் சேர்ந்தார்க் கல்லான் 

மனக்கவலை மாற்றலரிது . 
( இவை க - வது அதிகாரம் கடவுள் வாழ்த்து எ - வது குறள் . ) 

கருத்துரை: கடவுளுடைய திருவடியைச் சேபாத 
வர்களுக்கு மனக்கவலை நீக்குதல் இல்லை. 

( ருகூ ) 


உ 


0 


பெரிய புராணச்சரித்திர வெண்பாமாலை 19 

வது மசுந்தரமூர்த்தி நாயனார் . 
54 ஆரூரரீசனைத் தூ தாக்கிய நாட்கூன் குருடு 

தாரோடு தாம்பூலர் தாங்கவினை - தீர்வார் 
நிறைமொழி மாந்தர் பெருமைநிலத்து 
மறைமொழி காட்டிவிடும் . 
வை ச - ம் அதிகாரம் நீத்தார் பெருமை) வுவது குறள். 

கருத்துரை : - நிறைந்த மொழியினையுடைய துறந்தார் 
து பெருமையை நிலவுலகத்தின்கண் அவராணையாகச் சொ 
ல்லிய மந்திரங்களேகாட்டும் , மொழி , மந்திரம் , ( ருச ) 

பொய்யடிமையில்லாத புலவர் . 
மதுரையிலேழேழ் புலவர்வல்லசிவன்பாத 
மதுபொருளாகக்கவி செய்தாரே - புதுமையே 
கற்றதனாலாய பயனென் கொல்வாலறிவ 

னற்றாடொழாரெனின் . 
( இவை கவது அதிகாரம் கடவுள் வாழ்த்து 2- வது குறள் . ) 
( கருத்துரை: -- கடவுளை வணங்காராகில் கற்றதனாற்பய 
னில்லை . 

( குரு ) 
ல 

புகழ்ச்சொழ நாயனார் . 
56 தங்களத்தில்வீழ்ந்த சடைத் தலைகண்டஞ்சியஞ்சி 

பொங்கழற்குள் வீழ்ந்தார் புகழ்ச்சோழ - ரெங்குமறாத் 
தீயவை தீயபயத்த லாற்றீயவை 
தீயினுமஞ்சப்படும் . 1 
( இவை உக - ம் அதிகாரம் தீவினையச்சம் . 2 - வது குறள் . ) 

கருத்துரை: -- பாவமானவை துன்பங்களை கொடுத்த 
லால் அவைகள் அக்கினியிலும் கொடியனவாம் . 

நரசிங்கமுதனையரைய நாயனார் . 
57 மூரிநரசிங்கமுனையரையர் மா தவருட் 

சீரிய தூர்த்தர்க்கிரட்டி செய்தா ராம் - பூரிதா 
னற்றமறைக்கும் பெருமைசிறுமை தான் 
குற்றமே கூறிவிடும் . 


20 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 


இவை நயகா -ம் அதிகாரம் பெருமை ய - வது குறள் . ) 

கருத்துரை ; - பெரியோர் பிறர் அவமானத்தை மறை 
ப்பர் சிறியோர் பிறர் குற்றத்தைச் சொல்லுவர் ( ருஎ ) 

அதிபத்த நாயனார் . 
58 மேனாட்செல்வங்கெடினு மீன்வலைவீசிக்கோரொண் 

மீனாளும் விட்டாரதிபத்த - ரானா 
திடனில்பருவத்து மொப்புரவிற்கொல்கார் 
கடனறி காட்சியவர் . 
( இவை 2.உ - ம் அதிகாரம் ஒப்புரவறிதல் அ - வது குறள் . ) 

கருத்துரை : -- அறிவுடையோர் வறுமையிலும் உதவி 
செய்தற்குக் குறைவுபடார் . 

( 54 ) 
கலிக்கம்ப நாயனார் . 
59 மெய்யடியார் , 

தானில்லாள் வெள் கக்கழுவிவாள் 
கையடியங்கீர்ந்தார் கலிக்கம்பர் - பொய்யடிக்கொண் 
டில்லாளையஞ்சுவானஞ் சுமற்றெஞ்ஞான்று 

நல்லார்க்கு நல்லசெயல் . 
( இவை கூக - ம் அதிகாரம் பெண்வழிச்செறல் டூ - வது குறள் .) 

கருத்துரை : - மனைவிக்கு அஞ்சுவோன் நல்லோர்க்கு 
உதவி செய்ய அஞ்சுவான 
வான் . 

( ருகூ ) 
கலிய நாயனார். 
6 ) எள்ளாவிளக்கரன் பாலேற்றவேவாள்கலியர் 

கொள்ளாரேலேதுங் கொடாருலகி - லுள்ளார்கொ 
னல்லார்கட்பட்ட வறுமையினின்னாதே 
கல்லார் கட்பட்ட திரு . 
( இவை சக - ம் அதிகாரம் கல்லாமை கூ - வது குறள் . ) 

கருத்துரை : - கல்லா தவரிடத்து உண்டாகிய செல்வ 
மானது கற்றவரிடத்து உண்டாகிய , வறுமையைப் பார்க்கி 
லும் துன்பஞ்செய்யும் . 

சத்தி நாயனார் . 
61 அண்ணலடியாரை யிகழ்தார் நரகிலாழாதே 

தண்ணளியானாத்தறித்தார் சத்தியா- ரெண்ண முற 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 


21 


யாகாவாராயினு நாகாக்கக்காவாக்காற் 
சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு, 
வை ஙம் அதிகாரம் அடக்கமுடமை எ - வது குறள் . ) 

கருத்துரை : - அறிவுடையோர் நாவொன்றையே காக் 
கக்கடவர் அதனைக்காவாக்கால் சொற்குற்றம் பொருந்தித் 
துன்பப்படுவர் . 

(சுக) 
ஐயடிகள்காடவர் கோனாயனார் . 
62 

நாடலருநற்பதிகணண்ணிநல் வெண்பாவாய்ந் 
தாடலானுக்களித் தாரையடிகள் - காடவர்கோன் 
றாமின்புறுவ துலகின் புறங்கண்டு 
காமுறுவர் கற்றறிந்தார் . 
இவை சுய - ம் அதிகாரம் கல்வி கூ - வது குறள் . 
கருத்துரை : - கற்றவர் தாங்கள் இம்பம் அடையுங் 
கல்விக்கு , உலகத்தார் இன்பம் அடைதலைக்கண்டு , மமற்றை 
யர்களும் கற்கத்தொடங்குவர் . 

(சுஉ ) 
சுந்தரமூர்த்தி நாயனார் . 
63 நீரூர்முதலைய து முன்னுண்டபிள்ளையைப்பின் 

னாரூரர்பாவாலழைப் பித்தார் . - பாரூர் 
பிறப்பொக்குமெல்லாவுயிர்க்குஞ் சிறப்பொவ்வா 
செய்தொழின் வேற்றுமையான் . 
( இவை கூவும் அதிகாரம் பெருமை 2 - வது குறள் .) 

கருத்துரை : - எல்லாமக்களுயிர்க்கும் , பொதுவாகிய 
பிறப்பியல்புஓத்திருக்கும் , ஆயினும்பெருமைசிறுமையெனப் 
பட்ட சிறப்பியல்புகள் அவாவர்கள் செய்யுந்தொழில்களது 
வேறுபாட்டால் ஒத்திடாவாம் அதனால் தாழ்ந்த தொழி 
லால் உயர்ந்த குலமும் பெருமை அடையாவாம் , உயர்ந்த 
தொழிலால் இழிந்த குவமும் சிறுமையடையாவாம் . ( கூ ) 

கணம்புல்ல நாயனார் 
64 கணம்புல்லர்நெய்வாங்கக் காணார்கணம்பு 

லிணங்குதவைநெய்விளக் கொன்றிட்டார் - வணங்கன்பாற் 
றுன்பமுறவரினுஞ் செய்கதுணிவாற்றி 
யின்பம் பயக்கும் 

வினை , 


22 
. 


. 


பெரிய புராணச்சரித்திர வெண்பாமாலை . 


( கச ) 


இவை சுஎம் அதிகாரம் வினைத்திட்பம் கூ - வது குறள் . 

கருத்துரை : - துன்பம்வரினும் துணிவுடன் இன்பம் 
தரும் தொழில்களைச் செய்யகடவன் . 

காரி நாயனார் . 
65 பாரின் மூவேந்தர் பரிசிலு தவப்பாடிக் 

காரியாராலயங்கள் கட்டினார் -ரோரிடமோ 
யாதானுநாடாமாலூ ராமாலென்னொருவன் 
சாந்துணையுங் கல்லாதவாறு . ப 
( இவை சய - ம் அதிகாரம் கல்வி எ - வது குறள் . ) 
கருத்துரை : - கற்றவர்க்கு எந்நாடும் 

தனதுநாடாம் 
அப்படியிருக்க ஒருவன் மரணபரியந்தமும் கல்வி கற்காதிரு 
ப்பது என்ன காரணம் . 

( சுரு ) 
நெடுமாற நாயனார் . 
66 பழுதறுசம்பந்த ரெதிர்பாழமணர் தாழ 

வழுவறநெல்வேலி வென்றமாறன்- கழுவிட்டா 
னந்தணர் நூற்கு மறத்திற்குமாதியாய் 
நின்றது மன்னவன் கோல் . 
வை ரு ந - ம் அதிகாரம் செங்கோன்மை கூ - வது குறள் . ) 

கருத்துரை: வேதத்திற்கும் தருமத்திற்கும் கார 
ணம் அரசனது செங்கோலாம் . 

வாயிலார் நாயனார் . 
67 ஆயறிவு தீபமகமலான் பேய முதங் 

காயிலிறைக்கோர்மனமாய் க்கொண்டுவந்தார் -வாயிலா 
ரோர்த்துள்ள முள்ள துணரினொருதலையாப் 
பேர்த்துள்ள வேண்டாபிறப்பு . 
இவை கூசும் அதிகாரம் மெய்யுணர்தல் எ - வது குறள் . ) 

கருத்துரை : - ஆசிரியனிடத்தில் கேட்கப்பட்ட உப 
தேசப்பொருளை ஒருவனது உள்ளமானது நிச்சயப்பட பிர 
மாணங்களாலும் யுத்தியினாலும் ஆராய்ந்து அதனால் முதற் 
பொருளை அறியுமாயின் அவனுக்குப் பிறவியுள்ளதாகச் 
சந்தேகித்து நினைக்கவேண்டாம் , 

(சுஎ ) 


" ம 


சுசா 


பாலா 


. 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 


23 


முனையடுவார் நாயனார் . 
68 வினையடுவார்வந் தடுக்க வென்றுகொண்டகூலி 

தனையடுவார் சைவர் தமக்கே முனையடுவார் 
தாளாற்றித்தந்த பொ ருபொல்லாந் கக்கார்க்கு 
வேளாண்மை செய்தற்பொருட்டு . 
( இவை உஉ - ம் அதிகாரம் ஒப்புரவறிதல் உ - வது குறள் . ) 
கருத்துரை : - முயற்சி செய்து சம்பாதித்த பொருளெல் 
லாம் உபகாரம் செய்யும் பொருட்டேயாம் , (சுஅ) 

சுந்தரமூர்த்தி நாயனார் 
69 தென்புகலூரீசனையுஞ் சென்றுபணிந்தாரூரர் 

போன் புகலாப்பெற்றார் புகழ்பெற்றா - ரின் புற்றா 
ரொண்பொருள் காழ்ப் பவியற்றியார்க்கெண்பொரு 

ளேனையிரண்டு மொருங்கு 
( இவை எசு - ம் அதிகாரம் பொருள்செயல்வகை ய - வது குறள் ) 

கருத்துரை: - நல்வழியால்வரும் பொருளை மிகவும்உண் 
டாக்கினவர்க்குத் தருமமும் இன்பமும் எளியனவாம் ( சுகூ ) 

கழற்சிங்க நாயனார் . 
70 தொழச்சங்கரன் சூடாத் தூய்மலர்மோந்தாள்கை 

விழச்சென்றரிந்து விடுத்தார் - கழற்சிங்க 
ரோர்ந் துகண்ணோடா திறை புரிந்திபார்மாட்டுந் 

தேர்ந்து செய்வஃதே முறை 
( இவை ருரு -ம் அதிகாரம் செங்கோன்மை க - வது குறள் . ) 

கருத்துரை : - அரசன் குற்றத்தை ஆராய்ந்து எல்லா 
ரிடத்தும் நடுவுநிலைமை பொருந்தி அரசாள்வதே செங்கோ 
லாம் , செங்கோல் நீதி . 

( எய ) 
இடங்கழி நாயனர் . 
71 

நடங்கழியாரன்பிற்கேநற் பொருள்களெல்லா 
இடங்கழியாரன் பினெடுத் தீந்தார் -முடங்கா 
வருளென் னுமன்பீன் குழவிபொருளென்னுஞ் 
செல்வச் செவிலியாலுண்டு, 


24 . 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 


(இவை எசும் அதிகாரம் பொருள்செயல்வகை எ -வதுகுறள் . ) 

கருத்துரை : - அன்பால் ஈன்றிடப்பட்ட அருளென் 
னும் குழந்தையானது பொருளென்னும் செவிலித்தாயால் 
வளரும் அதாவது, அருளும் அன்பும் , பொருளன்னியில் , 
பயன்படாவாம் , அருளும் , அன்பும் இல்லார்க்கு , பொருளும் 
பயன்படாவாம் , 

( எக ) 
செருத்துணைநாயனார் . 
72 கருத்தனணி பூவைக் கழற்சிங்கன்றேவி 

யருத்தியின் மோந்தாண் மூக்கரிந்தார்.-- செருத்துணை 
வாளொடென்வன் கண்ண ரல்லார்க்கு நூலொடெ ( யார் 

னுண்ணவையஞ்சுபவர்க்கு . 
( இவை எச - ம் அதிகாரம் அவையஞ்சாமை கூ - வது குறள். ) 

கருத்துரை : - வீரமில்லா தவர்க்கு வாளாயுதத்துடன் 
என்ன சம்பந்தம் உண்டு , அதுபோலக்கல்வியைகற்றுச்சபை . 
க்கு அஞ்சுவோர்க்கு நூலோடு என்ன சம்பந்தமுண்டு . ( எஉ ) 

புகழ்த்துணை நாயனார். 
73 வற்கடம் வந்தூண்போய் மெய்வாடிய புகழ்த்துணை கை 

நற்கலசம்வீழவரனார் கொடுத்தார்பொற்காசு 
தெய்வத் தானாகாதெனினு முயற்சி தன் 

மெய்வருந்தக் கூலிதரும் , 
இவை கூஉ - ம் அதிகாரம் ஆள்வினையுடைமை கூ - வது குறள், 

கருத்துரை: - தெய்வத்தால் முயற்சி செய்த தொழில் 
விதிவகையால்க் கருதிய பயனைத்தாராதாயினும் முயற்சி 
யான து தனக்கு இடமாகிய உடம்பு வருந்திய வருத்தத்தின் 
கூலியளவு தரும் ( பாழாகாது . ) 

( எ2 ) 
கோட்புலி நாயனார் . 
74 பொலிகிளை கொன்றார் கோட்புலியார்விரையாக் 

கலிகடந்த குற்றங்களைந்த - ருலகிற் 
குடிபுறங்காத்தோம்பிக் குற்றங்கடிதல் - 
வடுவன்று வேந்தன்றொழில் , 


பெரிய புராணச்சரித்திர வெண்பாமாலை 


| 25 


மே 


இவை ருரு ம் அதிகாரம் கொடுங்கோன்மை கூ - வது - குறள் .) 

கருத்துரை - குடிகளை க்காத்துக்குற்றங்களைப்போக்கு 
வது அரசனது தொழில்களாம் . 

( எச ) 
சுந்தரமூாத்தி நாயனார் . 
75 மாவணங்கைக்கொண்டிடு முன்வந்தரனார் சுந்தரர்க்கோ 

ராவணங்கைக்கொண்டுமறித்தாட்கொண்டார் - நோவ 
வழச்சொல்லியல்ல திடித்துவழக்கறிய 
வல்லார் நட்பாய்து கொளல் 
( இவை வுயம் அதிகாரம் நட்பாராய்தல் –-வது குறள் . ) 

கருத்துரை : -- ஒருவன் பாவங்களைச்செய்ய நினைத் 
தால் அழும்படிச்சொல்லி விலக்கியும் அப்பாவங்களைச் 
செய்யாதிருக்கும்படி நெருக்கியும் , உலகநடையைச் செய் 
விக்க வல்லவரைச் சினேகிக்கக்கடவர் , (உலகநடை ) 
லோர்களின் செய்கை . 

( எரு ) 
பத்தராய்ப் பணிவார்கள் . 
76 வாய்ப்பவரனை த்தொழுதுவாய் குழறிக்கண்ணருவி 

தோய்ப்பநடுங்கிப் புளகித் தோர்பத்த- ராய்ப்பணிவா 
ரன்பின்வழிய துயிர் நிலையஃதிலார்க் 
கென்புதோல் போர்த்தவுடம்பு . 
வை வு - ம் அதிகாரம் அன்புடைமை ( -வது குறள் . ) 

கத் நரை : அன்பொடு பொருந்திய உடலே உயி 
ருள்ள உடலாகும் அவ்வன் பில்லாவுடலே உயிரற்றவுடலா 
கும் . 

( எசு ) 
பரமனையே பாடுவார். 
77 பரமனையே பாடுவார் பாடும் புகழா 

லிருவினையுஞ் சேராரிவரே --- மருளா 
மிருள்சேரிருவினையுஞ் பேச்சாவிறைவன் 
பொருள்சேர் புகழ்புரிந்தார் மாட்டு 
வை க - ம் அதிகாரம் கடவுள் வாழ்த்து –-வது குறள் . ) 

கருத்துரை: - கடவுளுடைய கீர்த்தியை விரும்பின 
வரிடத்து நல்வினை தீவினைகள் இரண்டும் சேராவாம் . (என் ) 

4 


26. 1 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 


2 


சித்தத்தைச் சிவன்பாலே வைத்தார் . 
78 . அத்தனடியல் லாலறம் பொருளின்பங்களிலே 

சித்தமலையார் சித்தத்தைச்சிவன்பால் - வைதார்தாம் 
பற்றுகபற்றற்றான் பற்றினையப்பற்றைப் 
பற்றுகபற்று விடற்கு . 
(இவை நரு-ம் அதிகாரம் துறவு ய - வது குறள் . ) 

கருத்துரை : - பற்றற்றபரம் பொருளைப்பற்றும் பொ 
ருட்டு முத்திவழியைப் பற்றக்கடவர் . 

( எ.அ ) . 
திருவாரூர்பிறந்தார் 
79 மன்னு திருவாரூர்மதிள் வட்டத்துப்பிறந்தா 

ருன்னுசிவகணத்தினுற்றுயர்ந்தா - ரின்னே 
நிலத்திற்கிடந்தமைகால் காட்டுங்காட்டுங் 
குலத்திற்பிறந்தார் வாய்ச்சொல் . 
( இவை கூசு - ம் அதிகாரம் குடிமை சு - வது குறள் . ) 

கருத்துரை: - நிலத்தின் இயல்பை முளை காட்டும் அது 
போலக்குலத்தின் இயல்பைவாய் மொழிகாட்டும் , கால் , 
என்றது , முளை . 

( எகூ ) 
முப்போதுந் திருமேனி தீண்டுவார் . 
80 கருமேனியன்பாற்கழீ இமுப்போது 

திருமேனிதீண்டுவார் சீர்வாழ் - வொருவா 
பொறிவாயிலைந்தவித்தான் பொய்தீரொழுக்க 
நெறிநின்றார் நீடுவாழ்வார் . 
(இவை க - ம் அதிகாரம் கடவுள் வாழ்த்து சு - வது குறள் . ) 

கருத்துரை : - மெய்வாய் கண் மூக்குச்செவி யென் 
னும் பொறிகளை வழியாகவுடைய ஐந்தவாவினையும் கெடுத்த 
வனது மெய்யான நல்லநெறியின்கண்வழுவாது நின்றார் பிற 
ப்பின்றி யெக்காலத்தும் ஒரு தன்மையராய் வாழ்வார் .( அய் ) 

முழுநீறுபூசிய முனிவர். 
81 அழுதீசனை நினைந்தேயஞ் சுபதஞ்சொல்லி 

முழுநீறணிவார் தா முட்டார்- பழுதுறி னு 
மொல்லும்வகையான றவினையோவாதே 
செல்லும்வா யெல்லாஞ்செயல் . 


பெரிய புராணச்சரித்திர வெண்பாமாலை . | .27 
(இவை சம் அதிகாரம் அறன் வலியுறுத்தல் ந - வது குறள் .) 

கருத்துரை: - தங்கள் தங்களுக்குக் கூடும்வகையால் 
தருமமாகிய நல்வினையை இடைவிடாமல் அது செல்லு 
மிடங்களினாலெல்லாம் செய்யக்கடவர் . 

( அக ) 
அப்பாலுமடிச்சார்ந்தார் 
82 பாடு முனைப்பாடியர்கோன்பாடலின் மெய்ப்பாடகங்கொண் 

டாடுவரப்பாலுமடிச் சார்ந்தார் - நீடான்பாற் 
கற்றீண்டுமெய்ப் பொருள் கண்டார் தலைப்படுவர் 
மற்றீண்டுவாராநெறி . 
( இவை கூசும் அதிகாரம் மெய்யுணர்தல் கூ - வது குமுள் . ) 

கருத்துரை: -- இம்மையிலே உபதேசத்தை ஞானாசிரி 
யரிடத்தேகேட்டு அதனால் உண்மைப்பொருளை உணர்ந்த 
வர் திரும்பி இப்பிறப்பினிடத்து வாராதவழியை அடைவார் . 

சுந்தரமூர்த்தி நாயனார் . 
83 பித்தரெனவை தாற்பிழை பொறுத்தன்மாத்திரமோ 

வத்தராரூரர்க்கருள் புரிந்தார்-- நித்த 
மழிவந்தசெய்யினு மன்பறாான்பின் 
வழிவந்த கேண்மையவர் . 
(இவை வுக - ம் அதிகாரம் பழமை எ - வது குறள் . ) 

கருத்துரை : - பழமையான நட்பினை உடையவர் பிறர் 
அழிவானவற்றைச் செய்தாலும் அன்பைவிட்டு அகலார் . 

பூசலார் நாயனார் . 
84 வான முதற்றூவிவரை மனத்தேகாட்டியரன் 

றானமாப்பூசலார் தாபித்தார்- ஞான 
மலர்மிசையேகினான் மாணடி சேர்ந்தார் 

நிலமிசை நீடுவாழ்வார் . 
( இவை க - ம் அதிகாரம் கடவுள் வாழ்த்து கூ - வது குறள் . ) 

கருத்துரை : - கடவுள் திருவடிகளைச் சேர்ந்தவர்கள் 
மோட்சத்தில் வாழ்வார்கள். 

( அச ) 
மங்கையர்க்கரசியார் . 
85 

ஞானசம்பந்தரங்கே நண்ணியபினெண்ணிலா 
தானிவிளைவித்தாளே , யமணர்க்கு - மானியார் 
கொக்கொக்ககூம்பும் பருவத்துமற்றதன் 
குத்தொக்க சீர்த்தவிடத்து , 


11 


. 


28 . | பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 
( இவை சக - ம் அதிகாரம் காலமறிதல் 0 - வது குறள் . ) 

கருத்துரை: - அரசன் தன் பகைஞரை வெலலக்கா 
லம் வாய்க்காத இடத்துக்கொக்கு அடங்கல்போல அடங்கி 
அதனைப்போற் தப்பாமற்செய்து முடிக்க 

நேச நாயனார் . 
86 ஈசருடைமெய்யடியார்க்கே தேனுஞ்செய்வனென்று 

நேசருடைகோவணங்கீ ணெய்தளித்தார் - ராசை புரிந் 
தன்றறிவாமென்னாதறஞ் செய்கமற்றது 

பொன்றுங்காற் பொன்றாத்துணை . 
(இவை ச - ம் அதிகாரம் அறன்வலியுறுத்தல் சு - வது குறள் . ) 

சருத்துரை : - இறக்கும்போது தருமம் செயவோ 
மென்றெண்ணாது இருக்கும்போதே தருமமசெய்க அத்தரு 
மம் இறக்கும்போது உதவியாம் . 

( அக ) 
இதுமுதல் 2 --வெண்பா கோச்செங்கட்சோழ நாயனார் . 
87 முந்திகலாற்செங்கணான் மூண்டானைக்காவிலும்பின் 

தந்தி புகாவாயில் சமைத்தானே - யெந்தைக் 
குடம் படிலா தவர் வாழ்க்கை குடங்க 

டங்கருட் 
பாம்போடுடனுறைந்தற்று 
( இவை அகம் அதிகாரம் உட்பகை ய - வது குறள் . 

கருத்துரை : - மன ஒற்றுமை இல்லாருடன் கூடி வா 
ழும் வாழ்க்கையானது ஒரு குடிசையாளே , பாம்புடன் 
கூடிவாழ்தல் போலாம் . 

( அஎ ) 
38 சிலம்பியாய் நூற்கோயில் செய்த செங்கணான்பின் 

றலங்கொடொறுங்கோயில் சமைத்தார் - நலங்கூர் 
தவஞ்செய்வார் தங்க நமஞ்செய்வார் மற்றல்லா 
சவஞ்செய்வா ராசையுட்பட்டு . 
( இவை உஎம் அறிகாரம் தவம் சு - வது குறள் . ) 

கருத்துரை: - தவத்தோர் தவகாரியங்களைச் செய்வர் 
மற்றவர் அவகாரியங்களைச் செய்வர் . 

( அஅ) 
திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் . 
89 கானத்திருநீலகண்ட யாழ்ப்பாணரைப்போன் 

ஞானத்தலைவருக்கு நட்பினரார் -- மானத்து 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 


29 


மேற்பிறந்தாராயினுங் கல்லா தார்கீழ்ப்பிறந்துங் 
கற்றானைத்திலர்பாடு . 
( இவை சகம் அதிகாரம் கல்லாமை கூ- வது குறள் . 

கருத்துரை : - கல்லா தவர் மேலாகிய குலத்திற் பிறந் 
தா பானாலும் கீழ்க்குலத்திற் பிறந்து கற்றவரை யோப்பா 
கார் . 

( அகூ) 
சடையநாயனார் . 
90 ஆம்பற்றினாற்சடையராலாலசுந்தரரைத் 

தாம்பெற்றபேறேதவப்பேறே - யோம்பிப் 
பெறுமவற்றுள்யாமறிவதில்லையறிவறிந்த 

மக்கட்பேறல்லபிற . 
( இவை எ - ம் அதிகாரம் புதல்வரைப் பெறுதல் க - வது குறள் ) 

கருத்துரை : - பெறும் பேறுகளுக்குள் அறியவேண் 
டியவைகளை அறிந்தமக்கட் பேற்றையல்லது பிறபேற்றை 
யாம் மதிக்கவேண்டியது இல்லை . . 

( கூல ) 
இசைஞானியார் . 
91 உற்றவிசைஞானி தானோங்கு புகழ்ச்சுந்தரரைப் 

பெற்றதினுமன்புமிகப் பெற்றாளே - முற்றறிவா 
லீன்ற பொழுதிற் பெரிதுவக்குந்தன் மகனைச் 
சான்றோனெனக் கேட்டதாய் . 
(இவை புதல்வரைப் பெறுதல் கூ - வது குறள் .) 

கருத்துரை : - தன் மகனை கல்வியில் வல்லவன் எனக் 
கேட்ட தாயானவள் பெற்றகாலத்தைக் காட்டினும் பெறு 
மகிழ்ச்சியை அடைவாள் . 

( கூக ) 
இதுமுதல் கூ -வெணபா சுந்தரமூர்த்திநாயனார் . 
இதற்கு குறளின் அதிகாரமும் குறளின் விபரமும் கண்டுகொள் . 

பாயம் அதிகாரம் குறிப்பறிதல் ( வது குறள் . 
மாயருடம் அதிகாரம் அலரறிவுறுத்தல் கூ - வது குறள் . 
நயக - ம் அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் உ - வது குறள் . 
எகூ - ம் அதிகாரம் நட்பு சுவது குறள் . 
உ எ - ம் அதிகாரம் தவம் ரு - வது குறள் . 
க அ - ம் அதிகாரம் பெருமை அ -வது குறள் . 
யம் அதிகாரம் இனியவைகூறல் ரு -வதுகுறள் 
எக - ம் அதிகாரம் நட்பு க -வது குறள் 
உ.ம் அதிகாரம் கல்வி க - வது குறள் . 


30 


பெரியபுராணச்சரித்திர வெண்பாமாலை . 


கண்ெ 


ை 


92 - கனிந்திதையங் கண்டார் கமலினியுங்காவி 
லனிந்திதையுஞ்சுந்தரர்கண்டாங் கேபுனைந்துரைதென் 

கணணிணை நோக்கொக்கின்வாய்ச்சொற்க 
ளென்ன பயனுமில . 
(இவை ளயம் அதிகாரம் குறிப்பறிதல் ய வது குறள்.) 

கருத்துரை: - இருவர் பார்வையும் ஒக்குமாகில் , வாய்ச் 
சொற்கள் பயனில்லை . 

( கூஉ ) 
93 சுந்தரரைக்கண்டலர்கொய்தோகையர்சென்றாதொருசா 

ளெந்தைகயிலைக்கிறை யாலின்றளவும் - வந்ததே 
கண்டதுமன்னு மொருநாளலர் மன்னுந் 
திங்களை ப்பாம்பு கொண்டற்று . 

( இவை அலரறிவுறுத்தல் சு - வது குறள் . ) 
கருத்துரை : - தலைவனை நான்காணப்பெற்ற து ஒருநாளே 
யாம் அதனாலே உண்டான அலரானது அவ்வளவு இல்லாமல் 
சந்திரனைப் பாம்பு கொண்ட அலர்போல் எங்கும்பரந்தது . () 
94 அங்கருளாலாக 

ரூச ராசையறவே பரவை 
சங்கிலியார் மானோய் தவிர்ப்பித்தா - னெங்கோன் 
பிணிக்குமருந்து பிறமனணியிழை 

தன்னோய்க்குத்தானே மருந்து . 
இவை ளயக- ம் அதிகாரம் புணாச்சி மகிழ்தல் 2 - வது குறள் . 

கருத்துரை : - முப்பிணிகளுக்கு மருந்துவேறே உள் 
ளன ஆபரணத்தைஉடையவள் தன் காமநோய்க்குத்தானே 
மருந்தானாள் , முப்பிணி , வா தபித்த சிலேட்மம் . ( கச ) 
95 சீரூர்கயிலையினுஞ் செல்லுநாள்வில்லவனை 

வாரூசர்சிந்தித தழைத்திட்டா- ரேரார் 
முகநகநட்பது நட்பன்றுநெஞ்சத் 
தகநக நட்பது நட்பு . 
( இவை கூ - ம் அதிகாரம் நட்பு கா - வது குறள் . ) 

கருத்துரை : - முகம்மலர்ந்து சினேகிப்பது சினேகம் 
அல்ல , அகம்மலர்ந்து சினேகிப்பதே கினேகமாம் . ( கூடு ) 
96 தள்ளாது சேரரொடு தாங்கயிலைக்காரூபர் 

வெள்ளானை மேற்சென்றார் விண்ணாறா - யுள்ளமிசை 
வேண்டியவேண்டியாங் கெய்தலாற் செய்தவ 
மீண்டு முயலப்படும் . 


31 


பெரியபுராணச்சரித்திர வெண்ட. பாலை . 


( இவை எஉம் அதிகாரம் தவம் டூ - வது குறள்.) 

கருத்துரை : - மறுமையில் வேண்டிய பயனை அடை 
தலால் இம்மையிலேதவங்களைச் செய்து முடிக்கக்கடர் . ( கசு ) 
97 நாவலர்வெள்ளானை நடாத்தவுபமன்னியர்போ 

லாவலுடன் சென்றுபணிந்தார்களோ - தேவர் 
பணியுமாமென்றும் பெருமைசிறுமை 
யணியுமாந்தன்னை வியந்து 
(இவை கவும் அதிகாரம் பெருமை வு -- வது குறள். 

கருத்துரை : - பெருமையுடையவர் சிறப்பு உண்டா 
கியய காலத்தும் அடங்கி நடப்பார் . சிறுமை உடையவர் சிற 
ப்பு இல்லாக்காலத்தும் தம்மை சிறப்பித்து நடப்பார் ( கஎ ) 
98 பாலாழியுண்ட பழமுனிசொன்னான் முனிவர்க் 

காலாலசுந்தரன் சொலங்கினி தாய் - மேலாம் 
பணிவுடையனின் சொலனாதலொருவற் 
கணியல்ல மற்றுப்பிற . 
( இவை ய - ம் அதிகாரம் இனியவைகூறல் டூ - வது குறள் . ) 

கருத்துரை: ஒருவனுக்குஇன்சொல்லே ஆபரணமாம் ( ) 
99 

தம்முடைய தோழர்வரத் தம்முடையதோழரையும் 
வம்மினெனவண்கயிலை வாழ்வித்தா - ரெம்மிறைவர் 
நட்பிற்குவீற்றிருக்கை யாதெனிற்கொட்பின்றி 
யொல்லும்வா யூன்றுநிலை . 
(இவை எகூ - ம் அதிகாரம் நட்பு கூ- வது குறள் .) 

கருத்துரை : -நட்பினுக்கு அரசிருக்கை யாதெனின் 
அஃது எஞ்ஞான்றுந்திரிபின்றி இயலுமெல்லையெல்லாம் அற 
ம் பொருள் களிற்றளராதுத்தாங்குந்திண்மையாம் . ( ககூ ) 

ஆதி உலாவின் சிறப்பு 
100 சொல்வைத்தசோனுலாச் சொல்லக்கயிலையான் 

செல்வத்திருச்செவியிற் சேர்ந்ததே- மல்வைத்த 
செல்வத்துட்செல்வஞ் செவிச்செல்வ மச்செல்வஞ் 
செல்வத்து ளெல்லாந்தலை . 
இவை சஉ- ம் அதிகாரம் கேள்வி க - வது குறள் .) 
கருத்துரை: - ஒருவனுக்கு சிறப்புடைய செல்வமாவ 
கேள்விச்செல்வமாம் அச்செல்வம் எல்லாச் செல்வங்களி 
லும் தலைமையாம் . 

( ஈ ) 


இதில்வேபாஇரன்டடியிலுள்ள 
அரும்பத விளக்கம் 


( க ) கவி - பூ பூவி ஆயிரம் - சகஸ் திரம்-( உ ) மா - யானை - உரன் 
திர்மை - தோட்டி - அங்குசம் -வரன் - முத்திக்குரியன் - வைப்பு -உலகம் 
( க . யேற் பகை காயப்பகை ச ) உய்வித்தவன் -சிவன் . ( ரு ) பொரு 
ளாய் மெய்த்தவவேடமாய் ( சு ) அறன் தருமத்தையுடையவன் 
( க ) பத்தர் -சிவகாமியாண்டார் மூளி புஷ்பக்குடலை. ( ய ஆனாத - கெ . 
டாத (( உ ) வளைத்தார் - திருப்பனந்தாளீசர் . (யங ) பஞ்சவடி - மயி 
ர்ப்பூனூல் சுதை -மகள் , ( ச ) கமர் - பிளப்பு தாயர் - அரிவாட்டாய 
காயனா களம் கண்டம் ( யடு ) அந்தி - சந்தியகாலம் , ( யசு ) உதகம் 
நீர் . உங ) புலவி பிணக்கு , ( 2.கூ ) மருணீக்கியார் - அப்பர் சுவாமிகள் . 
கூகூ வாய்மருந்து உமிரர் சலம் கோபம் . ( ஙச ) நக்கு -சிரித்தல் . 
( கரு ) ஆமுறு -தத்துவம் முப்பத்தாறு ஐயாறு-திருவையாறு ஆறு - வழி 
( சஉ ) பரகாயம் - கூடுவிடக்கூடுபாய்தல் ஆய்ச்சி - இடைச்சி . (சங ) அந் 
சராய் குருடராய் . ( சசு ) உருளாயம்- சூது . ( சசு ) அருட்டுறை - தி 
பாரு வருட்டுறையென்னும் தலம் . சஅ ) அனம் - சோறு . ( குரு ) ஏழே 
ழ்புலவர் சங்கப்புலவர்கள் நாற்பத்தொன்பது பேர் . ( சுஉ ) ஆடல் 
ந ... னம் . ( சுக, புகலா - இலேசாக ( எஉ ) அருத்தி - அன்பு . ( எங ) வற் . 
கடம் பஞ்சகாலம் எச ) கிளை -பந்துக்கள் . ( எடு ) மா -இலக்குமி - ஆவ 
ணம் - முறிச்சீட்டு - அய ) கரு - அழகு . அக அஞ்சுபதம் -பஞ்சாக்கரம் 
அசு மானியார் மங்கையர்க்கரசியார் . ( அஎ) இகல் - பகை . ( கூஉ ) அ 
விதிதை வாரச்சியார் -கமலினி சங்கிலிநாச்சியார் . ( கடு ) வில் 
லவன் விற்கொடி மையுடைய சேரன் . கூஅ ) பாலாழியுண்ட- முனி - 
உபமன்யர் . ( க ழேர் - சுந்தர மூர்த்திகாயனார் - தோழரை சேர 
மான் பெருமாயைனர் ள ) சொல் -கீர்த்தி . 

பெரியபுராண சரித்திர வெண்பாமாலை முற்றிற்று . 

இப்புத்தகம் வேண்டியவர்கள் தஞ்சாவூர் சவுளிச் 
செட்டிதெரு சுப்பு செட்டியார் வீட்டில் விலைக்கு பெற்றுக் 
கொள்ளலாம் 

இப்படிக்கு , 
அ . நாராயண சரணர். 


